GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[ Price : Re . 0 . 80 Paise . 


TAMIL 


* 


" 


. . . 


* 


ON MEN 


Kட்டி 
பாட 


EGOVEDS 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


- 


RUTHAL 


1LONE T * 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 127] 


CHENNAI, THURSDAY , MAY 5 , 2011 
Chithirai 22 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , திருவண்ணாமலை . 
திருவண்ணாமலை மாவட்டம் , பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , வல்லம் ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . 1071/ 2010/ 12 ) 
No . VI(2 )/272 ( a- 1) /2011 . 

திருவண்ணாமலை மாவட்டம் , பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , வல்லம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி ப . மலர்விழி 
என்பவர் வல்லம் ஊராட்சி நிதி கணக்கிலிருந்து ரூ . 6 ,72,132/ - நிதி முறைகேடுகள் செய்துள்ளமைக்காகவும் , ஊராட்சியில் தெரு குழாய் 
பராமரிப்புக்காக உபகரணங்கள் மதிப்பீடுகள் இல்லாமலும் , ஒப்பந்த விதி பின்பற்றாமலும் , தொழில்நுட்ப அங்கீகாரம் பெறாமலும் உபகரண 
விவரம் உரிய பதிவேடுகளுக்கு கொண்டு செல்லாமலும் ரூ . 15 ,550/ - செலவினம் மேற்கொண்டமைக்காகவும் செலவு சீட்டு 
எண் 90/ 18 - 01 - 2010 - ன்படி 12 / 2009 - ம் மாதத்திய ஊதியம் மற்றும் இதர படிகளுக்குண்டான தொகை ரூ . 16 , 925 / - வழங்கியமைக்கான 
படிவம் 14 - ல் ஒப்புதல் பெறாததற்காகவும் ஊராட்சியில் தெரு விளக்கு பராமரிப்புக்காக உபகரணங்கள் விலைப்புள்ளிகள் பெற்று 
ஒப்பு நோக்காமலும் தரச்சான்று விவரம் இல்லாமலும் உபகரண விவரம் உரிய பதிவேடுகளுக்கு கொண்டு செல்லாமலும் 
ரூ . 37 , 283/ - செலவினம் மேற்கொண்டமைக்காகவும் அவரின் மீது 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 
பிரிவு 205 - ன்கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான 
குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் மற்றும் மேற்குறிப்பிட்ட ஊராட்சி மன்றத்தின் கருத்து 
ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் நிதி முறைகேடுகள் செய்து 
ஊராட்சிக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளதும் ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத்தலைவருக்கான கடமையிலிருந்து தவறியுள்ளதும் 
நிரூபணமாகிறது என எனது உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 
உட்பிரிவு ( 11 )- ன்படி , ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி வல்லம் 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி ப . மலர்விழி என்பவரை வல்லம் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262 (1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து அமலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


திருவண்ணாமலை , 
2011 மே 4 . 


மு . ராஜேந்திரன் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


DTP _ VI - 2 Ex . ( 127 ) 


[ 1] 


| 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருவண்ணாமலை மாவட்டம் , பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , கல்யாணபுரம் ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந.க . 3143/2010/ 12 ) 
No . VI (2)/272(a -2 )/2011 . 

திருவண்ணாமலை மாவட்டம் , பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியம் , கல்யாணபுரம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி சி . ரத்தினா 
என்பவர் அரசாணை எண் 203 , ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ( PR .I) துறை , நாள் : 20 - 12 - 2007 - க்கு முரணாக எவ்வித 
மதிப்பீடுகளோ அல்லது அளவுப் புத்தகங்களோ இன்றி பற்றுச் சீட்டுகள் ( கைச் சீட்டு ) மூலம் ரூ . 1,14, 825 / - செலவினம் 
மேற்கொண்டமைக்காகவும் துணை செலவு சீட்டுகள் இல்லாமல் ரூ . 1 ,75 ,500 / - செலவினம் மேற்கொண்டமைக்காகவும் ஊராட்சி நிதி 
கணக்கு தவிர பிற கணக்குகள் மற்றும் பதிவேடுகளை ஆய்வுக்கு ஆஜர்படுத்தாமைக்காகவும் அவரின் மீது 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 - ன்கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் 
அவரின் மீதான குற்றச்சாட்டுகள் , அக்குற்றச்சாட்டுகளுக்கு அவரால் அளிக்கப்பட்ட விளக்கங்கள் மற்றும் மேற்குறிப்பிட்ட ஊராட்சி 
மன்றத்தின் கருத்து ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் நிதி 
முறைகேடுகள் செய்து ஊராட்சிக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளதும் ஊராட்சி நிர்வாக அலுவலர் ஊராட்சி மன்றத்தலைவருக்கான 
கடமையிலிருந்து தவறியுள்ளதும் நிரூபணமாகிறது என எனது உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 உட்பிரிவு (11)- ன்படி , ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள 
அதிகாரத்தின்படி கல்யாணபுரம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி சி . ரத்தினா என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து 
நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262(1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து அமலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


திருவண்ணாமலை , 
2011 மே 4 . 


மு . ராஜேந்திரன் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


